ஒபதியா - விளக்கவுரை 
OBADIAH - ELABORATE COMMENTARY 


பாட்டு  புஸ்தகங்களில்‌, 
ஒபதியா தீர்‌ நீரக்கதரிரிமின்‌ புஸ்தகமே மிகவும்‌ 
சிறிய புஸ்தகமாகும்‌. ஆனாலும்‌ 
புஸ்தகத்தை ஒதுக்கி ள்‌ 
பரிசுத்த 
புஸ்தகத்தையும்‌ ஏவி எழுத வைத்திருக்கிறார்‌. 
இந்தப்‌. புஸ்தகத்தில்‌ 
தெய்வீக 
முத்திரையிடப்பட்டிருக்கிறது. 


இந்தப்‌ புஸ்தகத்திற்கு “ஒபதியாவின்‌ 
தரிசனம்‌" என்னும்‌ தலைப்பு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ ஒபதியா 
என்பவர்‌ யார்‌ என்று இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
சொல்லப்படவில்லை. ஒபதியா ஆகாபின்‌ 
அரமனை விசாரிப்புக்காரராக இருக்கலாம்‌. 

“ஆனபடியால்‌ காப்‌ 
விசாரிப்பக்காரனாகிய ~ ஒபதியாவை 
அழைப்பித்தான்‌: ஒபதியா கர்த்தருக்கு 
மிகவும்‌ பயந்து நடக்கிறவனாயிருந்தான்‌” 
(இராஜா 18:3). 


அரமனை 


ஓ தீர்க்கதரிசி, ஆகாபுடைய 
அரமனை விசாரிப்புக்காரராக இருந்தபோது, 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை 
ஒளித்துவைத்து பாதுகாத்தார்‌. அவர்களுக்கு 
போஜனம்‌ கொடுத்தார்‌. தீர்க்கதரிசிகளுக்கு 
உதவிசெய்கிறவர்கள்‌, தீர்க்கதரிசிகளுக்குரிய 
பலனைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 


'யேசபேல்‌ கர்த்தரின்‌ தீர்க்கதரிசிகளைச்‌ 
சங்கரிக்கிறபோது, ஒபதியா நூறு 
தீர்க்கதரிரிகளைச்‌ சேர்த்து, அவர்களைக்‌ 
கெபிக்கு ஐம்பது ஐம்பது பேராக 
ஒளித்துவைத்து, அவர்களுக்கு அப்பமும்‌ 
தண்ணீரும்‌ கொடுத்து, அவர்களைப்‌ 
(இராஜா 18:4). 


தீர்க்கதரிசின புஸ்தகத்தை 

ஆகாயின்‌ அரமனை 
விசாரிப்புக்காரராகிய ஒபதியா அல்ல 
ன்றும்‌ வர்‌ வேறொருவர்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. இவர்‌ 
ஓசியா, யோவேல்‌, ஆமோஸ்‌ ஆகியோரின்‌ 
காலத்தை சேர்ந்தவர்‌ என்பது இவர்களுடைய 
கருத்து. 


QOODNENS 
PUBLISHERS 


இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை. 
எழுதின ஒபதியா, மேலே சொல்லப்பட்டிருக்கிற 
இரண்டு நபருமே அல்ல என்றும்‌, அவர்‌ 
வேறொருவர்‌ என்றும்‌, வேதபண்டிதர்களில்‌ 
சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. இவர்‌ எருசலேம்‌ 
அழிந்துபோன காலத்தில்‌ ஜீவித்தவர்‌. 
ஏதோமின்‌ புத்திரர்‌ எருசலேமை அழித்தார்கள்‌. 
அவர்கள்‌ எருசலேமின்‌ குடிகளை 
பட்டயத்தினால்‌ கொன்றுபோட்டார்கள்‌. 
, ஒபதியா 
புஸ்தகத்தில்‌ 
புஸ்தகுத்திற்கு 


தான்‌ கண்டதை இந்தப்‌ 
எழுதியிருக்கிறார்‌. இந்தப்‌ 
“ஒபதியாவின்‌ தரிசனம்‌” 


என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


ஒபதியா ஏதோமைப்பற்றி தீர்க்கதரிசனம்‌. 
ஏதோமில்‌ 
சிலர்‌ 


சொல்லிமிரப்பதினால்‌, 
பிறந்தவர்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இவர்‌ 
ஏதோமியராயிருந்தாலும்‌, பிற்காலத்தில்‌ 
யூதமார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு, 
யூதமார்க்கத்தமைந்தவரானார்‌ என்றும்‌ ஒரு 
கருத்து உள்ளது. 


ஏதோமுக்கு விரோதமாக ஒபதியா 
தீர்க்கதரிசனம்‌. சொன்ன துபோலவே, 
எரேமியா, எசேக்கியேல்‌ ஆகியோரும்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. 


இவர்‌ 
ஒரு 
பிறப்பினால்‌ 


"ஏதோமைக்குறித்துச்‌ சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ க சொல்லத்‌. என்னவென்றால்‌: 
தேமானிலே இனி  ஞானமில்லையோ? 
ஆலோசனை விலேகிகளை விட்டு 
அழிந்ததோ? அவர்களுடைய ஞானம்‌ 
நேதானின்‌ குடிகளே, 
முதுகைக்காட்டுங்கள்‌, 

ஏசாவை 

காலத்தில்‌ அவன்‌ 


ஆ 
(எரே 49:78). 


“கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறது. 
என்னவென்றால்‌: ஏதோம்‌ யூதா 
வம்சத்தாரிடத்தில்‌ குரோதந்தீர்த்து, 
பழிவாங்கி, பெரிய குற்றஞ்செய்தபடியினால்‌, 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌: நான்‌ 


சங்காரம்பண்ணி, அதைத்‌ தேமான்‌ துவக்கித்‌ 
தேதான்‌ மட்டும்‌ வனாந்தரமாக்குவேன்‌: 
பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌" (எசே 254213). 


ஒபதியா - விளக்கவுரை 
OBADIAH - ELABORATE COMMENTARY 


எரேமியாவும்‌, 
தீர்க்கதரிசனம்‌. 
இருவரும்‌ 


ஏதோமைக்‌ குறித்து 
எசேக்கியேலும்‌ 
சொன்னதினால்‌, இவர்கள்‌ 
ஏதோமியர்‌ என்று சொல்லமுடியாது. 


ஒபதியாவின்‌ புஸ்தகம்‌ கி.மு. 899-795 
அலது வருடங்களில்‌ பாலஸ்தீன தேசத்தில்‌ 
எழுதப்பட்டது. இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ ஆசிரியர்‌ 
ஒபதியா தீர்க்கதரிசி ஆவார்‌ (ஒப 1:1/ 


மையக்கருத்து 


1. ஏதோம்‌ உடனடியாகத்‌ தண்டிக்கப்படும்‌. 
என்பது தொடர்பான தரிசனம்‌. 


ஸ்ரவேலை ஒடுக்கிய பாவத்தின்‌ 
நிமித்தமாக ஏதோம்‌ வருங்காலத்தில்‌ 
குர்த்தருடைய நாளில்‌ தண்டிக்கப்படும்‌. 
ஏதோம்‌. 

என்கன 

கசப்புணர்வோடு இருந்தது. இதற்காக 
ஏதோம்‌ தேசம்‌ அழிக்கப்படும்‌ என்று 
இந்தத்‌ தீர்க்கதரிசனத்தில்‌ 
முன்னறிவிக்கப்‌ பட்டிருக்கிறது. 


ஏதோம்‌ தேசத்‌ ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தைய! தங்கம்‌ த்க்‌ 
பெற்றுக்‌ கொள்ளுவார்கள்‌. 
ஆபிரகாமோடு ஓர்‌ 
உறுதிபண்ணினார்‌. 
ஆபிரகாமிடம்‌ 'உன்னை 
ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்‌. 
உன்னை சபிக்கிறவனைச்‌ சபிப்பேன்‌" என்று 
கர்த்தர்‌ கூறினார்‌. (ஆதி 1231-3) 
ஒபதியாவின்‌ புஸ்தகத்தில்‌ ஆபிரகாமின்‌ 
உடன்படிக்கையில்‌ கூறப்பட்டுள்ள அம்சங்கள்‌ 
உறுதிபண்ணப்பட்டிருக்கிறது. (ஒப 1:10-21) 


ஏதோமியர்கள்‌ ஏசாவின்‌ சந்ததிகள்‌ 
ஆவார்கள்‌. யாக்கோபும்‌, ஏசாவும்‌ இரட்டைச்‌ 
சகோதரர்கள்‌. ஏசா தேவனைத்‌ தேடவில்லை. 
அவன்‌ திருமணம்‌ செய்து கொண்ட 
பெண்களால்‌ அவனுடைய பெற்றோர்‌ 
வேதனை அடைந்தார்கள்‌. 


கர்த்தர்‌ 
உடன்படிக்கையை. 


ஏசா தன்‌ சேஷ்டபுத்திர பாகத்தை. 
அசட்டை செய்தான்‌. அதைத்‌ தன்‌ 
சகோதரனுக்கு விற்று போட்டான்‌. இதன்‌ 
காரணமாக தன்‌ சகோதரனைக்‌ கொன்று 
போட வகை தேடினான்‌. வரலாற்றின்‌ அநேக 
வேளைகளில்‌ ஏதோமியர்கள்‌ இஸ்ரவேலை 
எதிர்த்தனர்‌. (யாத்திராகமத்தில்‌ 
இஸ்ரவேலர்கள்‌ தங்கள்‌ எல்லை வழியாகக்‌. 
கடந்து போக ஏதோமியர்கள்‌ அனுமதி 
கொடுக்கவில்லை). இந்தப்‌ புஸ்தகமானது 
ஏதோமியர்களுக்கு எதிராக கூறப்பட்டுள்ள. 
தீர்க்கதரிசன வார்த்தையாகும்‌. இவர்கள்‌. 
எருசலேமுக்கு எதிராகத்‌ தங்கள்‌ கரங்களை 
உயர்த்தினார்கள்‌. தேவனுடைய ஜனங்களுக்கு 
எதிர்த்து நின்றதினால்‌ இவர்கள்‌ 
நியாயந்தீர்க்கப்படுவார்கள்‌. 


புத்தகத்தின்‌ 
வருணனை 


பொதுவான கருக்க 


ஏதோமுக்கு எதிராகத்‌ தீர்க்கதரிசனம்‌ 
ஏதோமின்‌ குணாதிசயங்கள்‌: 
... பெருமை (வசனம்‌ 3) 


யாக்கோபுக்கு எதிராகச்‌ 
கொடுமை (வசனம்‌ 10) 


செய்த 


யாக்கோபைச்‌ 
போனதுபோல 


அந்நியர்கள்‌ 
சிறைப்பிடித்து 

இருந்தார்கள்‌ (வசனம்‌ 11) 
யாக்கோபின்‌ சிறையிருப்பில்‌ 
பிரியமடைந்தார்கள்‌ (வசனங்கள்‌ 12-14) 


பொருளடக்கம்‌ 


1. ஏதோமின்‌ அழிவு 019-9) 


11 ஏதோமின்‌ மன்னிக்க முடியாத பாவம்‌ 
12014) 


111 கர்த்தருடைய நாளில்‌ ஏதோம்‌ (195-16) 


1. ஏதோம்‌ மீதியாயிராதபடி பட்சிக்கப்படும்‌ 
1127-18) 


¥. இஸ்ரவேலின்‌ மீட்பு 11:19-21) 


ஒபதியா - விளக்கவுரை 
OBADIAH - ELABORATE COMMENTARY 


ஒபதியா தீர்க்கதரிசியின்‌ புஸ்தகத்தில்‌, 
ஏதோமுக்கு விரோதமான 
தீர்க்கதரிசனங்கள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஏதோம்‌ இஸ்ரவேலுக்கு அருகாமையிலுள்ள 
அண்டை தேசம்‌. ஆனாலும்‌ ஏதோமியர்‌ 
யாக்கோபின்‌ சந்ததியாருக்கு 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. ஏசா 
ஏதோமியரின்‌ முற்பிதாவானவர்‌. 
பூர்வகாலத்திலேயே ஏசாவுக்கும்‌ 
யாக்கோபுக்கும்‌ பகை இருந்தது. அந்தப்‌ பகை. 
முடிவு பெறாமல்‌ தொடருகிறது. 


விரோதமான 
அவர்களுடைய 
கர்த்தர்‌ கீழே 
விழத்தள்ளுவார்‌ (ஒப 14-4). ஏதோமியரின்‌ 
சம்பத்துக்களும்‌, பொக்கிஷங்களும்‌ 
கொள்ளையிடப்படும்‌ (ஒப 1:5-7). கர்த்தர்‌ 
ஏதோமிலுள்ள ஞானிகளையும்‌, 
புத்திமான்களையும்‌ அழிப்பார்‌ (ஒப 1:4,9) 


தமியர்‌ 


ஏதோமுக்கு 
எச்சரிப்புக்கள்‌. 


பெருமைகளை 


கர்த்தருடைய 
இஸ்ரவேலுக்கு. விரோதமாக தீங்கு 
செய்தார்கள்‌. இதன்‌ நிமித்தமாக கர்த்தர்‌ 
அவர்களைப்‌ பழிவாங்குவார்‌ (ஒப 140-16). 


கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்கு கிருபையான 
வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்களை மீட்டுக்கொள்வார்‌. 
பெலப்படுத்துவார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு ஏதோமியர்மீது ஜெயத்தைக்‌ 
கொடுப்பார்‌ (ஒப 17-20). மேசியாவின்‌ 
ராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்படும்‌ (ஒப 1221. 


ஏதோம்‌ 
ஒப 1:1-9 


ஒப 10. ஓபதியாவின்‌ தரிசனம்‌; 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ ஏதோமைக்‌ 
குறித்துச்‌. சொல்லுகிறது. 
என்னவென்றால்‌: எழும்புங்கன்‌, அதற்கு. 
விரோதமாக யுத்தம்பண்ண 
எழும்புவோம்‌ வாருங்கள்‌ என்று 
அறிவிக்க ஸ்தானாபதி ஜாதிகளிடத்தில்‌ 
அனுப்பப்படும்‌ செய்தியைக்‌ கர்த்தர்‌ 
'சொல்லக்கேட்டோம்‌. 


ஒப 12. இதோ, நான்‌ உன்னை 
ஜாதிகளில்‌ சிறுகப்பண்ணினேன்‌; நீ 
மெத்தவும்‌ 
அசட்டையண்ணப்பட்டிருக்கிறாய்‌. 


ஒப 1:8. கன்மலை வெடிப்புகளாகிய 
உன்‌ உயர்த்த ஸ்தானத்திலே 
குடியிருத்து, என்னைத்‌ தரையிலே 
விழத்தன்ளூகிறவன்‌ யார்‌ என்று உண்‌: 
இருதயத்தில்‌ சொல்லுகிறவனே, உன்‌ 
இருதயத்தின்‌ அகந்தை உன்னை 
மோசம்போக்குகிறது. 


ஓய 134. நீ 
உயரப்போனாலும்‌, 
நட்சுத்திரங்களுக்குன்னே 
உன்கூட்டைக்‌. 
அவ்விடத்திலிருந்தும்‌. 
விழத்தன்ளாவேன்‌ 
சொல்லுகிறார்‌. 


கழுகைப்போல 
நீ 


கட்டினாலும்‌, 
உன்னை 


என்று கர்த்தர்‌ 


ஓய 15, நீ எவ்வனவாய்ச்‌. 
சங்கரிக்கப்பட்டுப்‌ போனாய்‌! 
திருடராகிலும்‌ இராத்திரியில்‌ 
 கொன்னையடி.க்கிறவர்களாகிலும்‌ 
உன்னிடத்தில்‌ வந்தால்‌, தங்களுக்குப்‌ 
போதுமான மட்டும்‌ திருடுவார்கள்‌' 
அல்லவோ? திராட்சப்பழங்கனை 
அறுக்கிறவர்கள்‌. உன்னிடத்தில்‌ 
வந்தால்‌, சில பழங்களை: 
விட்டுவிடுவார்கன்‌ அல்லவோ? 


ஒப 1:8. ஏசாவினுடையவைகன்‌. 
எவ்வனவாய்த்‌ தேடிப்பார்க்கப்பட்டது; 
அவனுடைய அந்தரங்கப்‌ 
பொக்கிஷங்கள்‌. எவ்வனவாய்‌ 
ஆராய்த்தெடுத்துக்கொள்ளப்பட்டது. 


ஒப 1:7. உன்னோடு உடன்படிக்கை 
செய்த எல்லா மனுஷரும்‌ உன்னை 
எல்லைமட்டும்‌ துரத்திவிட்டார்கன்‌; 
உன்னோடு சமாதான மாயிருந்த மனுஷர்‌ 
உன்னை மோசம்போக்கி, உன்னை 
மேற்கொண்டார்கள்‌; உன்‌ அப்பத்தைச்‌ 
சாப்பிட்டவர்கள்‌ உனக்குக்‌ கீழே 
கண்ணிவைத்தார்கன்‌. அவனுக்கு 
உணர்வில்லை.. 


ஒப 1:8. அத்நானில்‌ அல்லவோ நாண்‌: 
ஏதோமிலுன்ன. ஞானிகளையும்‌, 
ஏசாவின்‌: பர்வதத்திலுன்ன 
புத்திமான்களையும்‌ அழிப்பேன்‌. என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஒபதியா - விளக்கவுரை 
OBADIAH - ELABORATE COMMENTARY 


ஒப 1:9.  தேமானே, ஏசாவின்‌ 
பர்வதத்திலுன்ன மனுஷர்‌ யாவரும்‌ 
கொலையினால்‌ சங்கரிக்கப்படும்படி. 
உன்‌ பராக்கிரமசாலிகள்‌ 
கலங்குவார்கன்‌. 


ஒபதியா தீர்க்கதரிசி ஏதோமுக்கு 
விரோதமாக கரந்தும்‌ வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. 

எதோமுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம்‌. 
சொன்னாலம்‌, அவர்‌ சொல்லுகிற 
தீர்க்கதரிசன செய்தி, இஸ்ரவேலுக்கு 
சத்துருவாகமிருக்கிற எல்லா 
நேசத்தாருக்கும்‌ பொதுவான செய்தி என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ஏதோமின்‌ சரித்திரத்திலே, மக்கபியரின்‌ 
காலத்தில்‌, ஏதோமுக்கு பெரிய அழிவு 
உண்டாயிற்று, ற்‌ ்‌ 
யோசபாத்தின்‌ 

அழிவு உண்டாயிற்று. ஏதோம்‌ முற்றிலுமாக 
அழிந்துபோகும்‌ 

அழிவுகளெல்லாம்‌, அடையாளங்களாகும்‌. 


ஏசா... ஏதோமியரின்‌  முற்பிதா 
கர்த்தரைத்‌ தெரிந்துகொள்ளவில்லை, 
கர்த்தருடைய ஜனத்திற்கு 
சத்துருவாகமிருந்தான்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
சபையை மனுஷர்‌ 
ஸ்தாபித்திருக்கிறார்‌ 
கர்த்தருடைய. 
சத்துருவாகயிருக்கிறவர்கள்‌ 
ஏசாவின்‌ 
அடையாளமாயிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ நேசத்தின்‌ சாத்திற்தில, 
இஸ்ரவே 


ஏதோமியர்‌ 
சத்துருக்களாகவே இருந்தரக்கறார்கள்‌. 
யாக்கோபின்‌ சந்ததியார்‌ 
விசேஷித்தவர்கள்‌. கர்த்தர்‌ 

புத்திரரை நேசிக்கிறார்‌. யாக்கோபுக்கும்‌ 
ஏசாவுக்கும்‌ பழைய பகை இருக்கிறது. அது. 
தொடர்ந்து வருகிறது. ஏதோமியர்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தாருக்கு சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்மீது யுத்தம்பண்ணி, 
இஸ்ரவேல்‌ புத்திரரை ஒடுக்குகிறார்கள்‌. 


ஏசா 


கர்த்தர்‌ நம்முடைய 
ர்‌ மத்திய 
இது சுவிசேஷ சமை 
சபைக்கு 
எல்லோருக்கும்‌, 
சந்ததியார்‌ 


கர்த்தருடைய 
தொடுகிறவர்கள்‌, 
தொடுகிறார்கள்‌. 
சந்ததியாருக்கு 
பாதுகாப்பாகவும்‌ இருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌. 


யாக்கோபின்‌ 
ஆதரவாகவும்‌, 
ஏதோமியர்‌ 
வம்சத்தாரை 
கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 


நம்புகிறார்கள்‌. 
அவர்களுடைய இருதயம்‌ பெருமையினாலும்‌, 
மேட்டிமையினாலும்‌ நிரம்பியிருக்கிறது. 
கர்த்தர்‌ ஏதோழுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போவதாக அறிவிக்கிறார்‌. 
“கர்த்தராகிய ஆண்டவர்‌ ஏதோமைக்‌ 
குறித்துச்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌: 
எழும்புங்கள்‌, அதற்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண எழும்புவோம்‌ வாருங்கள்‌ 
என்று அறிவிக்க ஸ்தானாபதி. 
ஜாதிகளிடத்தில்‌ அனுப்பப்படும்‌ செய்தியைக்‌ 
கர்த்தர்‌ சொல்லக்கேட்டோம்‌" (ஒப 1:1). 


ஏதோழுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
எழும்புவோம்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிற 
செய்தியை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கேள்விப்படுகிறார்கள்‌. இது ஒரு யூகமான 
செய்தியல்ல. இது கர்த்தருடைய கட்டளை, 
ஜனத்திற்கு விரோதமாக 
செய்கிறார்களோ, 

கர்த்தர்‌ 


ஏதோமியரை 
யாயத்தீ்கிறா்‌ ஏதோமியருடைய 
குற்றங்களை விசாரிப்பதற்காக, கர்த்தர்‌ 
தம்முடைய நியாயசனத்தை ஆஸ்த்தம்‌ 
பண்ணுகிறார்‌. தம்முடைய ஸ்தானாபதிகளை 
புறஜாதிகளிடத்தில்‌ அனுப்புகிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய செய்தியை புறஜாதிகளுக்கு 
அறிவிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ தேசங்களை 
எச்சரிக்கவேண்டும்‌.. 
பல்‌ புத்திரருக்கு 
புறஜாதிகளுக்கும்‌ 
ஸ்தானாபதிகள்‌ 
ர்‌.  புறஜாதிகள்‌ 
விரோதமாக 
யுத்தம்பண்ண எழும்பவேண்டும்‌. அவர்களும்‌ 
செய்ய 


“கர்த்தர்‌ 


ஒபதியா - விளக்கவுரை 
OBADIAH - ELABORATE COMMENTARY 


தீர்க்கதரிசனம்‌ 

ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின்‌ காலத்தில்‌ 
நிறைவேறிற்று அவனுடைய 
தலைமையின்கீழ்‌. பாபிலோன்‌ தேசத்து 
இராணுவமும்‌, அவனோடு 
உடன்படிக்கை செய்திருந்த மற்ற 
தேசங்களின்‌ இராணுவங்களும்‌ கூட்டாகச்‌ 
சேர்ந்து, ஏதோமின்மீது 
யுத்தம்பண்ணினார்கள்‌. அவர்கள்‌ 
ஏதோமியரை சங்காரம்பண்ணினார்கள்‌. 
ஏதோம்‌ தேசத்தை நாசமாக்கி, 
பாழாக்கிப்போட்டார்கள்‌ 


“எழும்புங்கள்‌ ஏதோமுக்கு விரோதமாக 
யுத்தப்பண்ண எழும்புவோம்‌ வாருங்கள்‌" 
என்று கர்த்தர்‌ புறஜாதிகளுக்கு செய்தி 
சொல்லி, தம்முடைய ஸ்தானாபதிகளை 
அனுப்புகிறார்‌. இந்த யுத்தத்தில்‌ கர்த்தருடைய 
சேனைக்கு வெற்றி கிடைக்கும்‌. கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்து. 
விரோதமாக யுத்தம்பண்ண 
புறஜாதியாருக்கு ஜெயமுண்டாகும்‌. 


கர்த்தர்‌ ஏதோமை தாழ்த்துவார்‌. 
அவர்களை ஜாதிகளில்‌ சிறுகப்பண்ணுவார்‌. 
ஏதோமியர்‌ மெத்தவும்‌ 
அசட்டைபண்ணப்பட்டிருக்கிறார்கள்‌ (ஒப 1:2). 
ர்‌ _ஏதோமுக்கு 
மரியாதையும்‌ இல்லை, 
முக்கியத்துவமும்‌ இல்லை. புறஜாதி தேசத்தார்‌ 
ஏதோமியரோடு சமாதான உடன்படிக்கை 
பண்ணவோ அல்லது இராணுவ 
உடன்படிக்கை பண்ணவோ முன்வரவில்லை. 
அவர்கள்‌ ஏதோமை மொத்தமாய்‌ 
அசட்டைபண்ணிவிடுகிறார்கள்‌. 


ஏதோமியர்‌ தங்கள்‌ இருதயத்தில்‌ 
பெருமையுள்ளவர்கள்‌. இவர்களிடத்தில்‌ 
உண்மையில்லை. அந்நிய தேசத்தார்‌ 
ஏதோமியரோடு உடன்படிக்கை செய்தாலும்‌, 
ஏதோமியர்‌ உடன்படிக்கைக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கமாட்டார்கள்‌. 
ஏதோமியர்‌ தங்களோடு உடன்படிக்கை 
செய்த தேசத்தாருக்கே, தீங்கு செய்வார்கள்‌. 
இதனால்‌ அந்நிய தேசத்தார்‌, ஏதோமியரோடு 
உடன்படிக்கை பண்ண வராமல்‌, அதை 
அசட்டைபண்ணிவிடுகிறார்கள்‌. 


ஏதோமுக்கு 
எழும்புகிற 


QOODNENS 
PUBLISHERS 


ஏதோமியருடைய இருதயத்தின்‌ 
அகந்தை அவர்களை மோசம்போக்கிவிடும்‌. 
ஏதோம்‌ தேசத்தைச்‌ சுற்றிலும்‌ அரணிப்பான 
கோட்டை சுவர்‌ கட்டப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ கன்மலை வெடிப்புகளாகிய 
உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருக்கிறார்கள்‌. 
தங்களை யாராலும்‌ தரையிலே விழத்தள்ள. 
முடியாது என்று தங்கள்‌ இருதயத்தில்‌ 

சொல்லிக்கொள்கிறார்கள்‌ (ஒப 1:3). 
கன்மலை வெடிப்பிலே, 


கழுகு 
வனத்திலே. கூடு கட்டியிருப்பதுபோல, 
ஏதோமியரும்‌ கன்மலை வெடிப்புக்களாகிய 
உயர்ந்த ஸ்தானங்களிலே குடியிருக்கிறார்கள்‌. 
சத்துருக்கள்‌ அவர்களை எளிதாக 
அணுகமுடியாதபடி, தங்களைச்‌ சுற்றிலும்‌ 
அரணான கோட்டைகளைக்‌ 
கட்டிமிருக்கிறார்கள்‌. சத்துருக்கள்‌ மூலமாய்‌ 
தங்களுக்கு ஆபத்து, என்று 
நினைக்கிறார்கள்‌. 


என்னை தரையிலே 
விழத்தள்ளுகிறவன்‌ யார்‌" என்று ஏதோமியர்‌ 
தங்களுடைய இருதயத்திலே அகந்தையோடு 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. ஏதோமியர்‌ 
தங்கள்‌ சுயபலத்தையும்‌, 
கபராக்கிரமந்தைய்‌, - குமபாதுகாப்யையும 
அவர்கள்‌ கர்த்தருக்கும்‌ 
கொடுக்கவில்லை, 

நியாயத்தீர்ப்புகளுக்கும்‌. 


நம்முடை! சுயபலத்தையும்‌, 
சுயபராக்கிரமத்தையும்‌, நமக்கு பாதுகாப்பாக 
கருதக்கூடாது. மாம்சப்பிரகாரமான 
பாதுகாப்பு ஒரு பாவம்‌. தங்களுடைய 
சுயபலத்தை நம்புகிறவர்களின்‌ இருதயத்தில்‌ 
பெருமையும்‌ ஆணவமும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
அவர்கள்‌ ஆடம்பரமாகவும்‌, அதிகார 
தோரணையிலும்‌, மிகுந்த ஐசுவரியத்திலும்‌ 
இருக்கும்போது, அவர்களுடைய அகந்தை 
அதிகரிக்கும்‌. இருதயத்தில்‌ 
பெருமையுள்ளவர்கள்‌ பிறரை 
மதிக்கமாட்டார்கள்‌. மனுஷரை 
மதிக்காதவர்கள்‌ கர்த்தரையும்‌ 
மதிக்கமாட்டார்கள்‌. 


ஒபதியா - விளக்கவுரை 
OBADIAH - ELABORATE COMMENTARY 


கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
ஏதோமியரோ தங்களுக்கும்‌ வல்லமையுள்ளது. 
என்று நினைக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
வல்லமையினால்‌ தங்களை ஒன்றும்‌ செய்ய 
யாது என்று ஏதோமியர்‌ தங்கள்‌ 
);தயத்தில்‌ அகந்தையோடு நினைத்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. “என்னைத்‌ தரையிலே. 
விழத்தள்ளுகிறவன்‌ யார்‌” என்று ஏதோமியர்‌ 
தங்கள்‌ இருதயத்தில்‌ 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 


“நான்‌ 


விழத்தள்ளுகிறேன்‌" 


ள்‌ is 

என்று கர்த்தர்‌ 
ஏதோமியருக்கு சொல்லுகிறார்‌. “நீ 
கழுகைப்போல  உயரப்போனாலும்‌, நீ 
நட்சத்திரங்களுக்குள்ளே உன்கூட்டைக்‌ 
கட்டினாலும்‌, அவ்விடத்திலிருந்தும்‌ உன்னை 
விழத்தள்ளுவேன்‌" (ஒப 1:4) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஏதோமியர்‌ கழுகைப்போல, கன்மலை 
ஷெடப்புகளாகிய உயர்ந்த ஸ்தானத்திலை 
குடியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எவ்வளவு 
உயரத்திற்குப்போனாலும்‌, கர்த்தர்‌ 
அல்லிடத்திலிருந்து கீழே 
விழத்தள்ளுவார்‌. தாங்கள்‌ 
நட்சத்திரங்களுக்குள்ளே தங்கள்‌ கூட்டை 
கட்டியிருப்பதாக ஏதோமியர்‌ நினைக்கிறார்கள்‌ 
அவர்களுடைய நினைப்புகளெல்லாம்‌. 
வீணாய்ப்போகும்‌. கர்த்தர்‌ அவர்களை கீழே. 
விழத்தள்ளுவார்‌. கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற 
காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது. 

இர்‌ உண்க உன்னை க்‌ 


சிறியதும்‌, அசட்டை 
பண்ணப்பட்ட தமாக்குகிறேன்‌ 


அவர்களை 


இருதயத்தின்‌ 
மோசம்போக்கிற்று: 
உயரத்தில்‌ உன்‌ கூட்டைக்‌ 


அங்கேயிருந்து உன்னை விழ்பண்ணுகேன்‌ 


என்று 
(எரே 49.1516). 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 


QOODNENS 
PUBLISHERS 


ஏதோமியரின்‌ ஐசுவரியம்‌ அவர்களைப்‌ 
பாதுகாக்கவில்லை. அவர்களுடைய 
சம்பத்தும்‌ ஐசவரியங்களும்‌ அவர்களுக்கு 
பாதுகாப்பாயிருப்பதற்கு பதிலாக, 
அவர்களுக்கு ஆபத்தாயிருக்கிறது. 
ஏதோமியரிடத்தில்‌ திரளாயிருக்கிற 
ஐசுவரியங்களினிமித்தமாய்‌, சத்துருக்கள்‌ 
அவர்கள்மீது யுத்தம்பண்ணி, அவர்களுடைய 
பொக்கிஷங்களை 
கொள்ளையிட்டுக்கொண்டு 
போய்விடுகிறார்கள்‌. 


நீ எல்வளவாய்ச்‌ சங்கரிக்கப்பட்டுப்‌ 
போனாய்‌! திருடராகிலும்‌ இராத்திரியில்‌ 
கொள்ளையடிக்கிறவர்களாகிலும்‌ 
உன்னிடத்தில்‌ வந்தால்‌, தங்களுக்குப்‌ 
போதுமானமட்டும்‌ திருடுவார்கள்‌ அல்லவோ? 
திராட்சப்பழங்களை அறுக்கிறவர்கள்‌ 
உன்னிடத்தில்‌ வந்தால்‌, சில பழங்களை 
ர்கள்‌ அல்லவோ? 
எவ்வளவாய்த்‌ 
அவனுடைய 
பொக்கிஷங்கள்‌ எவ்வளவாய்‌ 
ஆராய்ந்தெடுத்துக்கொள்ளப்பட்டது' (ஒப 1:56) 


* எவ்வளவாய்‌ 
சங்கரிக்கப்பட்டுப்போனாய்‌" என்று கர்த்தர்‌ 
ஏதோமியரிடத்தில்‌ கேட்கிறார்‌. அவர்கள்‌ 
எவ்வளவு உயரத்திலிருந்து, கீழே 
விழுந்துகிடக்கிறார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
அவர்களிடத்தில்‌ கேட்கிறார்‌. ஏதோமியருக்கு 
மிகப்பெரிய வீழ்ச்சி உண்டாயிற்று, 
அவர்களுக்கு சாதாரண அழிவோ அல்லது 
சாதாரண சங்காரமோ உண்டாகவில்லை. 
அவர்களுக்கு பேரழிவும்‌, சர்வநாசமும்‌, 
சர்வமோசமும்‌, சர்வசங்காரமும்‌ உண்டாயிற்று. 


ர்கள்‌ ம்போது, தங்களுக்‌ 
தனனா மடம்‌ நவாக்கரி 
அந்த வீட்டிலேயே விட்டுவிடுவார்கள்‌. 
தாங்கள்‌ பிடிபட்டு விடுவோமோ என்னும்‌ பயம்‌ 
திருடர்களிடத்தில்‌ இருக்கும்‌. ஆகையினால்‌ 
இருடும்போது அவர்கள்‌ அலாரம்‌ அவசரமாக 
தங்கள்‌ கைகளில்‌ கிடைப்பதை 


எடுத்துக்கொண்டு ஓடிவிடுவார்கள்‌. 


திருடுவதற்கு ஏராளமான பொருட்கள்‌ 
இருந்தாலும்‌, தங்களால்‌ எவ்வளவு 
தூக்கிக்கொண்டு போகமுடியுமோ, அதை 
மாத்திரமே. அவர்கள்‌ திருடி 
எடுத்துக்கொண்டுபோவார்கள்‌. மீதியை 
அங்கே விட்டுவிடுவார்கள்‌. 


ஒபதியா - விளக்கவுரை 
OBADIAH - ELABORATE COMMENTARY 


ஏதோமியருக்கோ 
சேதமுண்டாகவில்லை. அவர்களிடத்தில்‌ 
திருட வருகிறவர்கள்‌ ஒன்றையும்‌ மீதமாக 
வைக்காமல்‌, எல்லாவற்றையும்‌ கொண்டு 
'போய்விடுகிறார்கள்‌. 

அந்தரங்க பொக்கிஷங்கள்‌ 

இருக்கிறது. என்பதை 
தேடிப்பார்க்கிறார்கள்‌. 

விட்டுவிடாமல்‌ ல்‌ 
தூக்கிக்கொண்டுபோய்விடுகிறார்கள்‌. 
ஏதோமியருடைய மறைவான பொக்கிஷங்கள்‌, 
அந்தரங்க பொக்கிஷங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
அவர்களுடைய சத்துருக்கள்‌ 
எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள்‌. 


ஏதோமியர்‌ தங்களுடைய 
பாதுகாப்புக்காக அந்நிய தேசத்தாரோடு 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌. 
இந்த உடன்படிக்கைக்கு ஏதோமியரும்‌ 
உண்மையாயில்லை. அந்நிய தேசத்தாரும்‌. 
உண்மையாயில்லை. அம்மோனியரும்‌, 
மோவாபியரும்‌ ஏதோமியரோடு உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்கள்‌. 


“உன்னோடு. 


பொதுவான 


உடன்படிக்கை செய்த 
உன்னை எல்லைமட்டும்‌ 


சமாதானமாயிருந்த 
மோசம்போக்கி, 
மேற்கொண்டார்கள்‌; 
சாப்பிட்டவர்கள்‌. 
கண்ணிவைத்தார்கள்‌. 
உணர்வில்லை' (ஒப 


சொல்லுகிறார்‌. 


ஏதோமியரோடு உடன்படிக்கை 
செய்தவர்கள்‌, அவர்களுடைய அப்பத்தை 
சாப்பிட்டவர்கள்‌. ஏதோமியரே 
அவர்களுக்கு ஜீவாதாரமாகயிருந்தார்கள்‌. 
அவர்களுடைய 

ஏதோமியரே அப்பமும்‌, 

பணமும்‌ கொடுத்தார்கள்‌. 

ஏதோமியரின்‌ அப்பத்தை சாப்பிட்டவர்களே, 
அவர்களுக்கு துரோகம்பண்ணிவிடுகிறார்கள்‌. 
ஏதோமியருக்கு கீழே கண்ணிமை 
வைக்கிறார்கள்‌. ஏதோமியரை 
வஞ்சிக்கிறார்கள்‌. 


மனுஷர்‌ 


கரு 

கீழே 
அவனுக்கு: 
என்று கர்த்தர்‌ 


உனக்குக்‌ 


17) 


QOODNENS 
PUBLISHERS 


ஏதோமியரோடு 
உடன்படிக்கை செய்து, உடன்படிக்கைக்கு 
மதிப்பு கொடுப்பதுபோல நடிக்கிறார்கள்‌. 
ஸ்தானாபதிகளுக்கு 
கொடுக்கிறார்கள்‌. 
தங்களுடைய தேசத்திற்கு 
அழைத்துக்கொண்டு வந்து, அவர்களை 
வஞ்சித்துவிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஏதோமியரை, அவர்களுடைய எல்லை. 
மட்டும்‌ துரத்திவிடுகிறார்கள்‌. 
அந்நியர்கள்‌ தங்களோடு உடன்படிக்கை 
செய்திருந்தாலும்‌, அவர்கள்‌ 
உடன்படிக்கைக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டுமென்‌ று. 
ஏதோமியர்களால்‌ அவர்களை 
கட்டாயம்பண்ண முடியவில்லை. 
ஏதோமியரிடத்தில்‌ பலமுமில்லை, 
பராக்கிரமமுமில்லை. மற்ற தேசத்தாரோடு 
உடன்படிக்கை செய்வதற்கு 
பொக்கிஷமுமில்லை. அவர்களுக்கு எந்த 
தேசத்தின்‌ ஆதரவும்‌ கிடைக்கவில்லை. 
கர்த்தர்‌ நம்மோடு 
செய்யும்போது அவர்‌ 
உண்மையுள்‌ளவராயிருப்பார்‌. 
வார்த்தையில்‌ பொய்‌ 
லட ப வய்லு ப்‌ 
கர்த்தர்‌ நம்மைப்‌ பாதுகாப்பதாக 
வாக்குப்பண்ணும்போது, அவர்‌ நம்மை 
நிச்சயமாகவே பாதுகாப்பார்‌. கர்த்தருடைய 
உடன்படிக்கை அவருடைய வல்லமையினாலும்‌, 
அன்பினாலும்‌: உறுதிபண்ணப்படும்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 


அந்நியர்கள்‌ 


உடன்படிக்கை 
உடன்படிகைக்கு 

கர்த்தருடைய 
இருக்காது. அவர்‌ 
வஞ்சிக்கமாட்டார்‌. 


மனுஷரை நம்புகிறவர்களோ 
வெட்டுக்கப்பட்டுப்போவார்கள்‌. 
மனுஷர்‌ உடன்படிக்கைக்கு 
உண்மையுள்‌எவர்களாயிருக்கமாட்டார்கள்‌. 
உடன்படிக்கையை மீறுவார்கள்‌. தங்களுடைய 
சுயலாபத்தையும்‌, சுயஆதாயத்தையும்‌ 
பார்ப்பார்கள்‌. 
ஏதோமியர்‌ கர்த்தரை நம்பாமல்‌ 
மனுஷரை நம்பினார்கள்‌. அதிலும்‌ அவர்கள்‌ 
நல்ல  மனுஷரை நம்பாமல்‌, தங்களை 
கெட்ட ரையும்‌, 
துன்மார்க்கரையும்‌ நம்பினார்கள்‌. அவர்களோ 
ஏதோமியரை வஞ்சித்துவிடுகிறார்கள்‌ 
ள்‌ வஞ்சிக்கப்பட்டாலும்‌, ஏதோமியர்‌ 
ன்‌ “அவனுக்கு 


(ஒப என்று கர்த்தர்‌ 


ஒபதியா - விளக்கவுரை 
OBADIAH - ELABORATE COMMENTARY 


ஏதோமிலே ஏராளமான ஞானிகளும்‌, 
ஏராளமான புத்திமான்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஏதோமியருக்கு யுத்த 
ஆலோசனைகளைச்‌ 
உடன்படிக்கையை 
ஆனால்‌ 


சொல்லுகிறார்கள்‌. 
திட்டமிடுகிறார்கள்‌. 


நம்பினார்கள்‌. 

அவர்கள்‌ உணர்வடையாதவர்களாகவும்‌, 
புத்தியில்லாதவர்களாகவும்‌, 
ஞானமில்லாதவர்களாகவம்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய இருதயத்தின்‌ அகந்தை 
அவர்களை மோசம்போக்கிவிடுகிறது. 


கர்த்தர்‌ சமாதான பிரபுவாகயிருக்கிறார்‌ 
தம்முடைய ஜனத்திற்கு ஜெறுதவையம்‌ 
சமாதானத்தையும்‌ கொடுக்கிறார்‌ 
சத்துருக்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. சத்துருக்களுடைய 
சமாதானத்திற்கு ஆதரவாகயிருக்கிற 
காரியங்களை, கர்த்தர்‌ அவர்களுடைய 
கண்களுக்கு மறைத்துவிடுகிறார்‌. 


சத்துருக்களுக்கு சமாதானத்திற்கு 
ஏதுவான ஆலோசனைகள்‌ கிடைப்பதில்லை. 
கர்த்தர்‌ ஞானிகளுடைய ஆலோசனைகளை 
அவமாக்கிப்போடுகிறார்‌. புத்திமான்களுடைய 


சமாதானத்திற்குரிய 
நடைபெறுவதில்லை. இப்படிப்பட்ட தேசம்‌ 
அழிவை நோக்கிப்‌ போய்க்கொண்டிருக்கும்‌. 


கர்த்தர்‌ ஏதோமிலுள்ள 
ஞானிகளையும்‌, ஏசாவின்‌ பர்வதத்திலுள்ள 
புத்திமான்களையும்‌ அழித்துப்போடுவதினால்‌, 
ஏதோமிலை சமாதானம்‌ இல்லாமல்‌ போயிற்று. 
ஞானமுள்ள ஆலோசனைகளும்‌, புத்தியுள்ள 
ஆலோசனைகளும்‌ ஏதோமியருக்கு 
கிடைக்காமல்‌ போயிற்று. 


ஏதோமியர்‌ 
சுயபலத்தையும்‌, 
பலத்தையும்‌ 
கர்த்தரை 
பராக்கிரமசாலிகளை 
தேமானே, ஏசாவின்‌ 
மனுஷர்‌ யாவரும்‌ 
சங்கரிக்கப்படும்டி உன்‌ பராக்கிரமசாலிகள்‌ 
(ஒப 1:9) என்று கர்த்தர்‌ 


ஏசாவின்‌ பர்வதத்திலுள்ள ஏதோமியர்‌ 
யாவரும்‌ கொலையினால்‌ சங்காரமாவார்கள்‌. 
அவர்கள்‌ கன்மலை ஷெஷப்புகளாகிய 
உயர்ந்த ஸ்தலத்திலே குடிமிருக்கிறவர்கள்‌. 
தங்களை இந்த ஸ்தலத்திலிருந்து யாராலும்‌ 
தரையிலே விழத்தள்ள முடியாது. என்று 
அகந்தையோடு சொன்னார்கள்‌. கர்த்தரோ 
பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்‌. 
கர்த்தர்‌ ஏதோமியரை, அவர்களுடைய 
உயர்ந்த ஸ்தலங்களிலிருந்து கீழே 
விழத்தள்ளுகிறார்‌. ஏசாவின்‌ பர்வதத்திலுள்ள 
மனுஷர்‌ யாவரும்‌ கொலையினால்‌ 
சங்காரமாகிறார்கள்‌. இந்தப்‌ பேரழிவைப்‌ 
பார்த்து ஏதோமியரின்‌  பராக்கிரமசாலிகள்‌ 
கலங்குகிறார்கள்‌. 


ர" என்னும்‌ 


“ஒபதியா பெயருக்குக்‌ 
“கர்த்தரின்‌ தாசன்‌" 


என்று பொருள்‌. 


வேதாகமத்தில்‌ 
“ஓயதியா"க்கள்‌ 


கூறப்பட்டிருக்கும்‌. 


1. யூதாவிற்குத்‌ தீர்க்கதரிசன ஊழியம்‌ 
செய்தவர்‌. (ஒப 1:1) 


யூதா கோத்திரத்தான்‌ (நாளா 3:21) 
இசக்காரின்‌ மனுஷன்‌ (நாளா 7:3) 


கோத்திரத்தான்‌ 
; நாளா 9:44) 
லேவியன்‌ (நாளா 9:16) 
காத்தியன்‌ நாளா 12:9) 
செபுலோனியன்‌ (நாளா 27:19) 
யூதாவின்‌ பிரபு (நாளா 17:7) 


லேவியன்‌ (2நாளா 34:12) 


ஒபதியா - விளக்கவுரை 
OBADIAH - ELABORATE COMMENTARY 


10. சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவன்‌ 
(எஸ்றா 8:9) 
உன்‌ அப்பத்தைச்‌ சாப்பிட்டவர்கள்‌ 
ரி. ஆசாரியன்‌ (நெகே 10:3) உனக்குக்‌ கீழே கண்ணிவைத்தார்கள்‌. 


12... சிறையிருப்பிலிருந்த லேவியன்‌ ஏதோமிலுள்ள ஞானிகளையும்‌, 
(நெகே 12:24) ஏசாவின்‌ பரிலதத்திறுள்ள 
புத்திமான்களையும்‌ கர்த்தர்‌ அழிப்பார்‌. 
13. ஆகாபின்‌ அரமனை விசாரிப்புக்காரன்‌ (ஒப 1:8) 
ஈஜா 18:3-16) 
பராக்கிரமசாலிகள்‌ கலங்குவார்கள்‌. 
ஏதோமியர்‌ இஸ்ரவேலுக்கு (ஒப 120) 
விரோதமானவர்கள்‌ (யோவே 319). 
ஏதோமிற்கு விரோதமாக வேதாகமத்தில்‌ பல ஏசாவின்‌ பர்வதத்திலுள்ள மனுஷர்‌ 
தீர்க்கதரிசனங்கள்‌ கூறப்பட்டிருக்கிறது. யாவரும்‌ கொலையினால்‌ சங்கரிக்கப்‌ 
(ஏசா 34547; எரே 4917-22; எசே படுவார்கள்‌. 
2512-14; எசே 357-15) 
வெட்கம்‌ உன்னை மூடும்‌ (ஒப 10). 


'எழும்புங்கள்‌, அதற்கு விரோதமாக நா திற , 
யுத்தம்பண்ண எழும்புவோம்‌ வாருங்கள்‌" நீ முற்றிலும்‌ சங்கரிக்கப்பட்டுப்போவாய்‌. 
(இப 14) என்று புறஜாதியாரின்‌ ஸ்தானாபதி ள்‌ ச கத படு, 
இந்த வார்த்தைகளைக்‌ கூறுகிறான்‌. , ஏதோமில்‌ ஞானிகள்‌ நிறைந்திருந்தார்கள்‌. 
ஏதோமிற்கு விரோதமாக யுத்தம்‌ பண்ணும்‌ | அங்கு ஞானத்திற்குக்‌ குறைவில்லை (எரே 
ப்‌ தத்வ வல்டுக்தது 19:7). யோபுவின்‌ புஸ்தகத்தில்‌ வரும்‌ 


எலிப்பாஸ்‌ ஒரு ஏதோமியன்‌. (யோபு 4:1) 
வ ஒரு சிறந்த ஞானி. “சகல கிழக்கத்திப்‌ 

ன்‌ ஞானம்‌" என்னும்‌ வாக்கியத்தில்‌ 
வால ஞானமும்‌ 
கர்த்தர்‌ ஏதோமை ஜாதிகளில்‌ சிறுகப்‌ | சேர்க்கப்பட்டிருக்கிறது. இராஜா 4:30). 
பண்ணினார்‌. (ஒப 1:2). 


ஏதோமைப்‌ பற்றிய காரியங்கள்‌ 


ஏதோம்‌ அசட்டைபண்ணப்பட்டிருக்கிறது. | ஏதோமின்‌ சங்காரம்‌ 
ஓப 1:10-16 
இருதயத்தில்‌ அகந்தையுள்ளது. (ஒப. 
ட்‌ ஒப 1:10. நீ உன்‌ சகோதரனாகிய 
கன்மலை வெடிப்புகளில்‌ நான்‌ ககன்‌ 

பாதுகாப்பாக இருப்பதாக நினைக்கிறது. லை நு ழ்‌ 

கழுகைப்போல தன்னை உயர்த்துகிறது. | சங்கரிக்கப்பட்டுப்போவாய்‌. 


(ஒப 1:4) 
ஓய 1:01. தீ எதிர்த்தூதின்ற நாளிலும்‌, 
ரட்‌ அத்தியர்‌ அவன்‌ சேனையைச்‌. 
நிறைவேறிய முன்னறிவிப்புகள்‌: ல்க த்தாப்ப ர்க்‌ 
மறுதேசத்தார்‌ அவன்‌ வாசல்களுக்குள்‌ 
1. உன்னோடு உடன்படிக்கை செய்த பிரவேசித்து எரு௪லேமின்பேரில்‌ 
எல்லா மனுஷரும்‌ உன்னை | சீட்டுப்போட்ட காலத்தில்‌, நீயும்‌. 
எல்லைமட்டும்‌. துரத்திவிட்டார்கள்‌ | அவர்களில்‌ ஒருவனைப்போல்‌ 

(ஒப 1:7). இருந்தாய்‌. 


2. உன்னோடு சமாதானமாயிருந்த மனுஷர்‌ 
உன்னை மோசம்போக்கி, உன்னை 


மேற்கொண்டார்கள்‌. 


ஒபதியா - விளக்கவுரை 
OBADIAH - ELABORATE COMMENTARY 


ஓ. ௩௨ சகோதரன்‌ 
அத்தியர்வசமான  நாணாகிய 
அவனுடைய நாளை தீ பிரியத்தோடே. 
பாராமலும்‌, யூதா புத்திரருடைய 
அழிவின்‌ நானிலே அவர்கள்‌. 
நிமித்தம்‌ சுத்தோஷப்படாமலும்‌, 
அவர்கள்‌ நெருக்கப்படுகிற நானிலே. 
நீ... பெருமையாய்ப்‌ பேசாமலும்‌ 
இருக்கவேண்டியதாயிருத்‌ தது. 


ஒப 19. என்‌ ஜனத்தின்‌ 
ஆபத்துநாளிலே ந அவர்கள்‌ 
வாசல்களுக்குள்‌ ிரவேசியாமலும்‌, 
அவர்கள்‌ ஆபத்தூநானிலே அவர்கள்‌: 
அநுபவிக்கிறதீங்கை நீ பிரியத்தோடே. 
பாராமலும்‌, அவர்கள்‌ ஆபத்தூநானிலே. 
அவர்கள்‌ ஆஸ்தியில்‌ கைபோடாமதூம்‌, 


உன்‌ 


ஒப 134. அவர்களில்‌ தப்பினவர்களைச்‌. 
சங்கரிக்கும்படி. வழிச்சத்திகனிலே. 
நிற்காமலும்‌, இக்கட்டு நாவில்‌ 
அவர்களில்‌ மீதியானவர்கனளைக்‌ 
காட்டிக்கொடாமலும்‌ 

இருக்கவேண்டி யதாயிருத்‌ தது. 


ஒப 105. எல்லா ஜாதிகளுக்கும்‌ 
விரோதமான நானாகிய கர்த்தருடைய 
நான்‌ சமீபமாய்‌ வந்திருக்கிறது; நீ 
செய்தபடியே உனக்கும்‌ செய்யப்படும்‌; 
உன்‌ செய்கையின்‌ பலன்‌ உன்‌ 
தலையின்மேல்‌ திரும்பும்‌. 


ஒப 116. நீங்கள்‌ 
பர்வதத்தின்மேல்‌ 
பண்ணினபடியே எல்லா ஜாதிகளும்‌ 
எப்பொழுதும்‌ 
மதுபானம்பண்ணுவார்கன்‌; அவர்கள்‌ 
குடித்து விழுங்குவார்கன்‌; 
'இராதவர்களைப்போல்‌ இருப்பார்கள்‌. 


ர்‌... பாவிகளாயிருக்கிறார்கள்‌. 

ங்‌ சகோதரனாகிய 
யாக்கோபுக்கு கொடுமை செய்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு அநியாயமும்‌, 
அக்கிரமமும்‌ பண்ணுகிறார்கள்‌. ஏதோமிலே. 
ஏராளமான குழப்பங்களும்‌, அக்கிரமங்களும்‌ 
இருக்கிறது. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்களுடைய  அக்கிரமங்களில்‌ ஒரு 
சிலவற்றை மாத்திரம்‌, இங்கு குறிப்பிட்டுச்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஏதோமியருடைய அழிவுக்கு அவர்களே 
காரணம்‌. அவர்களுடைய இருதயத்தின்‌ 


அகந்தை அவர்களை மோசம்போக்குகிறது. 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஜனத்திற்கு தீங்கு 
செய்தார்கள்‌. 
செய்தார்கள்‌. இதன்‌ 
ஏதோமுக்கு அழிவு வருகிறது. 


யாக்கோபுக்கு கொடுமை 


நிமித்தமாக, 


ஏசாவுக்கும்‌ யாக்கோபுக்கும்‌ பூர்வ 
பகை இருக்கிறது. இரண்டுபேரும்‌ 
சகோதரராயிருந்தாலும்‌, ஏசா தன்‌ 
சகோதரனாகிய யாக்கோபுக்கு கொடுமை 
செய்கிறான்‌. ஏதோமியர்‌ ஏசாவின்‌ 
சந்ததியில்‌ வந்தவர்கள்‌. அவர்கள்‌ இப்போது 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு, தீங்கு 
செய்கிறார்கள்‌. இதனால்‌ ஏதோமியரை 
வெட்கம்‌ மூடும்‌. அவர்கள்‌ முற்றிலும்‌ 
சங்கரிக்கப்பட்டுப்போவார்கள்‌ (ஒப 1:10) 
ஏதோமியர்‌, தங்கள்‌ 
யாக்கோபின்‌ புத்திரருக்கு 
செய்யவேண்டும்‌. 
ஆதரவாயிருக்கவேண்டும்‌. 
வம்சத்தாருக்கு தீங்கு 
ஏதோமியர்‌ அவர்களுடைய 
வரவேண்டும்‌. மற்றவர்கள்‌ 
புத்திரருக்கு விரோதமாக 
வரும்போது, ஏதோமியர்‌ 
வம்சத்தாருக்கு ஆதரவாயிருக்கவேண்டும்‌. 


னால்‌ ஏசாவோ 
சகோதரனாகிய யாக்கோபுக்கு 
செய்ததுபோல, ஏதோமியர்‌, இப்போது 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு கொடுமை 
செய்கிறார்கள்‌. கர்த்தருடைய ஜனத்திற்கு 
விரோதமாக யார்‌ தீங்கு செய்தாலும்‌, யார்‌ 
கொடுமை செய்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களுடைய அக்கிரமங்களை விசாரிப்பார்‌. 


சகோதரராகிய 


நன்‌ 
கொடுமை 


ஏசாவின்‌ சகோதரனாகிய யாக்கோபு 
கர்த்தரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறான்‌. 
அவன்‌ கர்த்தருக்கு பிரியமானவன்‌. 
கர்த்தர்‌ யாக்கோபை நேசிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நேசிக்கிறவனை ஏசா வெறுக்கிறான்‌. 


ஒபதியா - விளக்கவுரை 
OBADIAH - ELABORATE COMMENTARY 


தன்‌ சகோதரனாகிய 
யாக்கோபுக்கு விரோதமாக. தீங்கு 
செய்கிறான்‌. யூதாவும்‌ எருசலேமும்‌ மிகுந்த 
வேதனையிலிருக்கிறார்கள்‌. 

அவர்கள்மீது 

அழித்துப்போடுகிறார்கள்‌. 
அழிந்துபோகக்கூடிய 

இந்த வேளையிலே, ்‌ 
சகோதரனாகிய இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஆதரவாயிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
ஏதோமியரோ, கல்நேயரைப்போல 
எருசலேமுக்கும்‌, யூதாவுக்கும்‌ விரோதமாக 
கொடுமை செய்கிறார்கள்‌. 


ஏதோமியர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
செய்த கொடுமையினிமித்தமாய்‌, கர்த்தர்‌ 
அவர்களை விசாரிக்கிறார்‌ 


லேமின்‌ நாளில்‌ 
னயும்‌; அவர்கள்‌: 
அஸ்திபாரம்‌ 


என்று 


ஏநோயின்‌ பத்நிரரை 
அதை. இடித்துப்போடுங்கள்‌, 
மட்டும்‌ இடித்துப்போடுங்கள்‌ 


சொன்னார்களே" (சங்‌ 137:7). 


கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கி 
னதி பதா 
வம்சத்தாரிடத்தில்‌ 
பழிவாங்கி, பெரிய குற்றஞ்செய்தபடியினால்‌, 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌: நான்‌ 
ம்‌ தேசத்துக்கு விரோதமாக என்‌ 
அதில்‌ மனுஷரையும்‌: 
இராதபடிக்குச்‌ 
சங்காரம்பண்ணி, அதைத்‌ தேமான்‌ துவக்கித்‌ 
தேநான்‌ மட்டும்‌ வனாந்தரமாக்குவேன்‌:: 
பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌" (எசே 25213) 


யூதா புத்திரர்‌ அந்நியர்‌ வசமான 
நாளாகிய அவனுடைய நாளை ஏதோமியர்‌ 
பிரியத்தோடு பார்க்கக்கூடாது. ஆனால்‌. 
ஏதோமியர்‌ அந்த நாளை பிரியத்தோடு 
பார்த்தார்கள்‌. யூதாபுத்திரருடைய அழிவின்‌ 
நாளிலே, ஏதோமியர்‌ அவர்கள்‌ நிமித்தம்‌ 
சந்தோஷப்படக்கூடாது.. ஆனால்‌ அவர்கள்‌ 
சந்தோஷப்பட்டார்கள்‌. யூதா புத்திரர்‌ 
நெருக்கப்படுகிற நாளிலே, ஏதோமியர்‌ 
பெருமையாய்‌ பேசக்கூடாது. ஆனால்‌. 
அவர்களோ பெருமையாய்ப்‌ பேசினார்கள்‌ 
(ஒப 112) 


கர்த்தருடைய ஜனத்தின்‌ ஆபத்து 
நாளிலே ஏதோமியர்‌ அவர்கள்‌ வாசலுக்குள்‌ 
பிரவேசிக்கக்கூடாது. ஆனால்‌ வர்கள்‌ 
பிரவேசித்தார்கள்‌. யூதாபுத்திரருடைய 
ஆபத்து நாளிலே அவர்கள்‌ அனுபவிக்கிற 
தீங்கை ஏதோமியர்‌ பிரியத்தோடே 
பார்க்கக்கூடாது. அவர்கள்‌ 
பிரியத்தோடே பார்த்தார்கள்‌. 
யூதாபுத்திருடைய ஆபத்து நாளிலே, 
ஏதோமியர்‌ அவர்கள்‌ ஆஸ்தியில்‌ 
கைபோடக்கூடாது. ஆனால்‌  ஏதோமியர்‌ 
யூதாபுத்திரருடைய ஆஸ்தியிலே கை 
போட்டார்கள்‌ (ஒப 113). 


ஆனால்‌ 


யூதாபுத்திரரில்‌ தப்பினவர்களை 
சங்கரிக்கும்டி ஏதோமியர்‌ வழிசந்திகளிலே. 
நிற்கக்கூடாது. அவர்கள்‌ 


வழிசந்திகளிலே. நிற்க இக்கட்டு 


நாளிலே யூதாபுத்திரரில்‌ மீதியானவர்களை 
ஏதோமியர்‌ 


காட்டிக்கொடுக்கக்கூடாது. 
ஏதோமியர்‌ இஸ்ரவேல்‌ 
காட்டிக்கொடுத்தார்கள்‌ 


யூதாவுக்கும்‌ 
கொடுமை 
நிலமை 
ஏதோமியர்‌ 


விரோதமாக 
யூதாபுத்திரருடைய 
பரிதாபமாமிருக்கிறது 


அழித்துப்போட ஆயத்தமாயிருந்தார்கள்‌ 
கஞ்தேயர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரனை 

சங்காரம்பண்ணும்போது, 

இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 

வரவில்லை. ர்‌ 

பார்த்து 

'வேதனைப்படுவதற்கு 

சந்தோஷப்படுகிறார்கள்‌. 


ஒபதியா - விளக்கவுரை 
OBADIAH - ELABORATE COMMENTARY 


முதலாவதாக இஸ்ரவேல்‌ த்‌ மத்தியிலே 


நியாயத்தீர்ப்பு நாள்‌, 
அழிவின்‌ நாளாயிருக்கிறது. 
நீதியான நியாயத்தீர்ப்பினால்‌, அந்நியர்கள்‌ 
யூதாதேசத்தின்மீது யுத்தம்பண்ணி, 
யூதாவின்‌ மனுஷரை சிறைப்பிடித்து, தங்கள்‌ 
தேசத்திற்கு கொண்டு போகிறார்கள்‌. 
அவர்கள்‌ எருசலேமின்‌ வாசலுக்குள்‌ 
பிரவேசித்து, அதன்‌ பேரில்‌ 
சீட்டுப்போடுகிறார்கள்‌. 


சதோமியர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு. 
அருகாமையிலிருக்கிறார்கள்‌ 
தேசத்திற்கு துன்பமும்‌, 
வரும்போது, ஏதோமியர்‌ 
பரிதாபப்படவேண்டும்‌. 
வேதனையை நீக்குவதற்கு, உதவி செய்ய 
முன்வரவேண்டும்‌. ஆனால்‌ ஏதோமியரோ 
சத்துருக்களில்‌ ஒருவனைப்போல 
இருக்கிறார்கள்‌. 


அந்நிய தேசத்தார்‌ எருசலேமின்‌ 
வாசலுக்குள்‌ பிரவேசித்தார்கள்‌. கர்த்தருடைய 
ஜனத்திற்கு நியாயத்தீர்ப்பு வருகிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தைத்‌ தண்டிக்க 
கல்தேயரைப்‌ பயன்படுத்துகிறார்‌. பாபிலோன்‌ 
தேசத்தார்‌ எருசலேமின்‌ வாசலுக்குள்‌ 
பிரவேசித்து, அங்கே. 
அமர்ந்திருக்கிறார்கள்‌. வாசல்களில்‌ 
நியாயாபதிகள்‌ அமர்ந்திருப்பது வழக்கம்‌, 
கல்தேயர்கள்‌ நியாயாதிபதிகளை. 
சிறைப்பிடித்து. அவர்கள்‌ அமர்ந்திருக்க 
வேண்டிய த்தில்‌, 
அமர்ந்திருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய 
யூதாபுத்திரருக்கு 
கர்த்தருடைய 


eM 


உதவிசெய்வதற்கு பதிலாக, 
அனுபவிக்கும்‌ வேதனைகளைப்‌ 


சந்தோஷப்படுகி! 


றார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


கல்தேயர்கள்‌ எருசலேமின்மீது 
யுத்த்பண்ண வரும்போது, ஏதோமியர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு ஆதரவாக 
யுத்தம்பண்ண வரவில்லை. கர்த்தருடைய 
ஜனத்திற்கு ஆபத்து நாள்‌ வந்திருக்கும்போது, 
ஏதோமியர்கள்‌ அவர்களுடைய வாசலுக்குள்‌ 
பிரவேசிக்கவில்லை. அவர்கள்மீது 
இரக்கமும்‌ காண்பிக்கவில்லை. அவர்களுக்கு 
உதவிசெய்யவும்‌ வரவில்லை. 

ஏதோமியருடைய பாவங்களினிமித்தமாய்‌ 
கர்த்தர்‌. அவர்களைக்‌ 
கடிந்துகொள்கிறார்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்மீது. அன்பில்லாதவர்களாயும்‌, 
கரிசனையில்லாதவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனத்திற்கு தீங்கு வரும்போது, 
ஏதோமியர்‌ அதை வேடிக்கை 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. யூதாவின்‌ 
புத்திரருக்கு உதவி செய்யாமல்‌ 
சும்மாயிருக்கிறார்கள்‌. 

நம்முடைய சிநேகிதருக்கோ, 
உறவினருக்கோ, அல்லது 
அயலகத்தாருக்கோ, தீங்குகளோ அல்லது 
ஆபத்துக்களோ அல்லது. விபத்துக்களோ 
வரும்போது, நாம்‌ நம்மால்‌ முடிந்த 
உதவிகளை அவர்களுக்கு செய்யவேண்டும்‌. 
அவர்கள்‌ வேதனைப்படுவதைப்‌ பார்த்து, நாம்‌ 
சும்மா நிற்கக்கூடாது. கர்த்தருடைய ஜனம்‌. 
பிறருக்கு உதவிசெய்கிற 
ஜனமாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ நம்மை 
நேசிப்பதுபோல பிறரையும்‌ நேசிக்கவேண்டும்‌. 
மற்றவர்களுடைய சந்தோஷத்தில்‌ 
பங்குபெறுவதுபோலவே, அவர்களுடைய 
துக்கங்களிலும்‌ பங்குபெறவேண்டும்‌. 

யூதாபுத்திரருக்கு அழிவு நாள்‌ வந்தது. 
அவர்கள்‌ அழிந்துபோகும்போது, ஏதோமியர்‌ 
அவர்களுடைய அழிவைப்‌ 
'சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலருக்கு உதவி 
முன்வரவில்லை. ஏநோமியரால்‌ உதவி செய்ய 

முடிந்தும்‌, அவர்கள்‌ 


உற்றார்‌ 


சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
ஏதோமியர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய 
பார்த்து சந்தோஷப்படுவது 
மாத்திரமல்ல, அவர்களுடைய ஆபத்து, 
நாளிலே, ஏதோமியர்‌ அவர்களுடைய 
வாசல்களுக்குள்‌ பிரவேசிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கல்தேயரோடு யுத்தம்‌ 
பண்ணும்போது. ஏதோமியர்‌ கல்தேயருக்கு, 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ண வரவில்லை. 


ஒபதியா - விளக்கவுரை 
OBADIAH - ELABORATE COMMENTARY 


ஏதோமியர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
உதவிசெய்யாமல்‌, அவர்கள்‌ அனுபவிக்கிற 
தீங்கை பிரியத்தோடே பார்க்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பொக்கிஷங்களையும்‌ 
ஆஸ்திகளையும்‌ பாதுகாப்பதற்கு பதிலாக, 
அவர்களுடைய ஆபத்து நாளிலே, அவர்கள்‌ 
ஆஸ்தியிலே. கைபோடுகிறார்கள்‌. 
ம்க்‌ 


யூதாதேசத்தைக்‌ 
கொள்ளையிடுவதுபோல, ஏதோமியரும்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. 


குல்தேயர்கள்‌ யூதாவின்‌ மனுஷரையும்‌, 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ பட்டயத்தால்‌. 
கொன்றுபோடுகிறார்கள்‌. பட்டயத்திற்கு 
தப்பினவர்களை சிறைப்பிடிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
இக்கட்டு நாள்‌ வரும்போது. அவர்களில்‌ 
மீதியானவர்களை, ஏதோமியர்‌, 
கல்தேயருக்கு காட்டிக்கொடுக்கிறார்கள்‌. 
ஏதோமியருடைய  கிரியைகளெல்லாம்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு விரோதமாகவே 
இருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரரை 
துன்பப்படுத்துகிற சத்துருக்கள்‌ என்ன 
செய்வார்களோ, அதையே  ஏதோமியரும்‌: 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு விரோதமாகத்‌ நீங்கு 
செய்கிறார்கள்‌. ஏதோமியர்‌ இஸ்ரவேல்‌. 
வம்சத்தாருடைய சத்துருக்களில்‌ 
ஒருவனைப்போல இருக்கிறார்கள்‌. 


ஏதோமியர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு. 
செய்த கொடுமையினிமித்தம்‌ வெட்கம்‌ 


அவர்களை முடம்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
இப்போ 


தீங்குகளெல்லாம்‌ ஏதோமியருக்கும்‌ வரும்‌. 

எல்லா ஜாதிகளுக்கும்‌ விரோதமான 
நாளாகிய கர்த்தருடைய நாள்‌ சமீபமாய்‌ 
வந்திருக்கிறது (ஒப 1:45). ஏதோமியர்‌ 
இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு செய்தபடியே 
அவர்களுக்கும்‌ செய்யப்படும்‌. அவர்களுடைய 
செய்கையின்‌ பலன்‌ அவர்கள்‌ தலையின்‌ மேல்‌ 
திரும்பும்‌. 


சபைக்கும்‌, 
விரோதமாக தீங்கு. 
கர்த்தர்‌ விசாரிப்பார்‌. 


தம்முடைய 
விசுவாசிகளுக்கும்‌ 
செய்தவர்களை 
சத்துருக்களுக்கு 
தண்டனைகளைக்கொடுப்பார்‌. 


சத்துருக்கள்‌ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
தீங்கு செய்தபடியே, அவர்களுக்கும்‌ தீங்கு 


பண்ணுகிறார்கள்‌. இன்க்‌ 
உபத்திரவத்தின்‌ 
பானம்பண்ணுவதுபோல, 
ர்‌ எல்லோரும்‌, உபத்திரவத்தின்‌ 
பானம்பண்ணுவார்கள்‌. 
பாத்திரம்‌ கசப்பானதாயிருக்கும்‌. 
உபத்திரவத்தின்‌ நாளிலே, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ அனுபவித்த கஷ்டங்களைவிட, 
புறஜாதியார்‌ அதிகமான கஷ்டங்களை 
அக்‌ கர்த்தருடைய ஜனத்திற்கு 
உபத்திரவம்‌ வராது. அந்த 
தவ சொற்ப காலம்‌ மாத்திரமே. 
இருக்கும்‌. உபத்திரவம்‌ கர்த்தருடைய 
ஜனத்தைவிட்டு சீக்கிரத்தில்‌ நீங்கிப்போகும்‌. 


உபத்திரவம்‌ 
“எல்லா 
எப்பொழுதும்‌ 
(ஒப 146) என்று 
அவர்கள்‌ 
கோபாக்கினையின்‌ 
திராட்சரசத்தை, எப்போதும்‌ 
பருகிக்கொண்டேயிருப்பார்கள்‌. அவர்களால்‌ 
கசப்பான மதுபானத்தை பருகி, அதை 
வெளியே துப்பவும்‌ முடியாது. அவர்கள்‌ 
அதை குடித்து விழுங்குவார்கள்‌. 


புறஜாதியாருக்கோ 
எப்போதும்‌ நிலைத்திருக்கும்‌. 
ஜாதிகளும்‌ ம 
மதுபானம்பண்ணுவார்கள்‌" 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய 


தேவனுடைய 
பாத்திரத்திலே 


“அவன்‌ 
கோபாக்கினையாகிய 
கலப்பில்லாமல்‌ வார்க்கப்பட்ட அவருடைய 


உக்கிரமாகிய மதுவைக்‌ குடித்து, 
பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும்‌, 
ஆட்டுக்குட்டியானவருக்குழுன்பாகவும்‌ 
அக்கினியினாலும்‌ கந்தகத்தினாலும்‌ 
வாதிக்கப்படுவான்‌” (வெளி 1410) 


BALWETHER 
பிய 


கலங்கிப்பொங்குகிற மதுபானத்தினால்‌ 
நிறைந்த பாத்திரம்‌ கர்த்தருடைய 
கையிலிருக்கிறது. அதிலிருந்து வார்க்கிறார்‌; 
பூமியிலுள்ள துன்மார்க்கர்‌ யாவரும்‌ அதின்‌ 
வண்டல்களை ௨ குடிப்பார்கள்‌” 
(சங்‌ 75:8). 


புறஜாதி 
உபத்திரவத்தின்‌ 
விழுங்கினாலும்‌, அவர்கள்‌ 
போல இருப்பார்கள்‌. 
வெறிக்காதவர்கள்‌ போல காணப்படுவார்கள்‌. 
கையினால்‌ அவர்கள்‌ இன்னும்‌ குடித்து 
ங்குவார்கள்‌. அவர்கள்‌ குடிப்பது, 
அவர்களுடைய வயிற்றின்‌ ஆழத்திற்கே 
போய்விடும்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ இப்போது, 
அனுபவிக்கும்‌ உபத்திரவங்களைப்‌ பார்த்து, 
ஏதோமியர்‌ சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனத்திற்கு வந்த உபத்திரவம்‌ 
ஏதோமியருக்கும்‌ வரும்‌. ஏதோமியருக்கு 
உபத்திரவம்‌ அதிகமாயிருக்கும்‌. 
அந்த உபத்திரவம்‌ ஏதோமியரைவிட்டு. 
சீக்கிரத்தில்‌ நீங்காது. ஏதோமியர்‌ 
உபத்திரவத்தின்‌ பாத்திரத்தில்‌ குடித்து 
விழுங்கியிருப்பதினால்‌, அவர்கள்‌ அதிக 
நேரம்‌ வெறித்திருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
அதிககாலம்‌ உபத்திரவங்களை 
அனுபவிப்பார்கள்‌. 


ஜனங்கள்‌, 


ஏதோமின்‌ அழிவிற்குக்‌ காரணம்‌ 


தன்‌ சகோதரனாகிய யாக்கோபுக்குக்‌. 
கொடுமை செய்தது. (ஒப 140). 


யூதா அழிக்கப்படும்‌ காலத்தில்‌ ஏதோம்‌ 
அதற்குச்‌ சத்துருலாக இருந்தது. 
(ஒப 141) 


யூதாவின்மீது நியாயத்தீர்ப்பு வரும்போது. 
அந்த நியாயத்தீர்ப்பை அங்கிகரித்தது. 
(ஒப 142), 

யூதாவின்‌ வீழ்ச்சியில்‌ சந்தோஷப்பட்டது. 


யூதா நெருக்கப்படுகிற நாளில்‌ ஏதோம்‌. 
பெருமையாகப்‌ பேசிற்று. 

எருசலேமின்‌ வீழ்ச்சிமின்போது அதன்‌ 
கொள்ளைப்‌ பொருளை எடுக்க 
ஏதோம்‌ எருசலேமின்‌ வாசல்களுக்குள்‌ 
பிரவேசித்தது. (ஒப 143) 


ஒபதியா - விளக்கவுரை 
OBADIAH - ELABORATE COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


7. ஆபத்துநாளிலே யூதர்கள்‌ அநுபவிக்கிற 
தீங்கை ஏதோம்‌ பிரியத்தோடே 
பார்த்தது. 

8. யூதர்கள்‌ ஆபத்துநாளிலே அவர்கள்‌ 
ஆஸ்தியில்‌ கைபோட்டது. 

9. அவர்களில்‌. 
சங்கரிக்கும்படி 
ஏதோம்‌ நின்றது. 

ம. இக்கட்டு நாளில்‌ அவர்களில்‌: 
மீதியானவர்களை ஏதோம்‌ காட்டிக்‌ 
கொடுத்தது. 
ஏதோமியர்‌ ஒரு தேசமாக முற்றிலும்‌ 

சங்கரிக்கப்பட்டார்கள்‌. (ஒப 1:10), 


தப்பினவர்களைச்‌ 
வழிச்சந்திகளிலே 
(ஒப 1:14). 


நிறைவேற வேண்டிய முன்னறிவிப்புகள்‌ 


1. எல்லா ஜாதிகளுக்கும்‌ விரோதமான 
நாளாகிய கர்த்தருடைய நாள்‌ சமீபமாய்‌ 
வந்திருக்கிறது (ஒப 195. 
நாவிற்கு நீ செய்தபடியே உனக்கும்‌ 
செய்யப்படும்‌; (ஒப ப 140-14) 
உன்‌ செய்கையின்‌ 
தலையின்‌ மேல்‌ திரும்பும்‌ 
நீங்கள்‌ என்‌ பரிசுத்த பர்வதத்தின்மேல்‌ 
மதுபானம்பண்ணினபடியே எல்லா 
ஜாதிகளும்‌ எப்பொழுதும்‌ மதுபானம்‌ 
பண்ணுவார்கள்‌. (ஒப 116) 
சீயோன்‌ பர்வதத்திலே தப்பியிருப்பார்‌ 
உண்டு (ஒப 117). 


பலன்‌ உன்‌ 


அவர்கள்‌ பரிசுத்தமாயிருப்பார்கள்‌. 


யாக்கோபின்‌ வம்சத்தார்‌ தங்களுடைய 


சதந்தரங்களைச்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்வார்கள்‌. 


யாக்கோபு வம்சத்தார்‌ அக்கினியாக 
இருப்பார்கள்‌. (ஒப 1:18) 
யோசேப்பு வம்சத்தார்‌ 
ஜுவாலையாக இருப்பார்கள்‌. 


அக்கினி 


ஏசா வம்சத்தாரோ வைக்கோல்‌ 


துரும்பாயிருப்பார்கள்‌. 


ALMETHER 
RAAT IMAL 


ர. அவர்கள்‌ (இஸ்ரவேல்‌ வீட்டார்‌) 
இவர்களைக்கொளுத்துவார்கள்‌. 
12, ஏசாவின்‌ வம்சத்தில்‌. 
மீதியாயிருக்கமாட்டார்கள்‌. 

13. தென்தேசத்தார்‌ 
மலையைச்‌ 

கொள்வார்கள்‌. 


யாரும்‌ 


(யூதா) ஏசாவின்‌ 
சுதந்தரித்துக்‌ 
(ஒப 1209) 
சமனான தேசத்தார்‌ பெலிஸ்தரின்‌ 
தேசத்தைச்‌ சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 
அவர்கள்‌ எப்பிராமீமின்‌ நாட்டைச்‌ 
சுதந்தரித்துக்‌ கொள்வார்கள்‌. 
அவர்கள்‌ சமாரியாவின்‌ நாட்டைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 
பென்யமீன்‌ மனுஷர்‌ கீலேயாத்தையும்‌ 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 


சிறைப்பட்டுப்போன இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கானானியரின்‌ தேசத்தை சேப்பாராத்‌ 


வரையிலும்‌ 
கொள்வார்கள்‌. 


ந்தரித்துக்‌ 


சது 
(ஒப 1:20) 


சிறைப்பட்டுப்போன 
நகரத்தாரும்‌ 
பட்டணங்களைச்‌ 
கொள்வார்கள்‌. 


எருசலேம்‌ 
தென்றிசைப்‌ 
சுதந்தரித்துக்‌ 


20. ஏசாவின்‌ பர்வதத்தை நியாயந்‌ 
தீர்ப்பதற்காக இரட்சகர்கள்‌ சீயோன்‌ 
பர்வதத்தில்‌ வந்தேறுவார்கள்‌: (ஒப 
1:21). 


21. ராஜ்யம்‌ கர்த்தருடையதாய்‌ இருக்கும்‌. 


சீயோன்‌ பர்வதம்‌ 
ஓப 117-21 


ஒப 107. ஆனாலும்‌ சீயோன்‌ 
பர்வதத்திலே தப்பியிருப்பார்‌ உண்டு, 
அவர்கள்‌. பரிசுத்தமாயிருப்பார்கன்‌; 
யாக்கோயின்‌ வம்சத்தார்‌ தங்களுடைய 
சுதந்தரங்களைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌.. 


ஒபதியா - விளக்கவுரை 
OBADIAH - ELABORATE COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒப 108. யாக்கோபு வம்சத்தார்‌ 
அக்கினியும்‌, யோசேப்பு வம்சத்தார்‌ 
அக்கினி ஜுவாலையுமாயிருப்பார்கள்‌; 
ஏசா. வம்சத்தாரோ வைக்கோல்‌ 
துரும்பாயிருப்பார்கன்‌; அவர்கள்‌ 
இவர்கனைக்கொளுத்தி, ஏசாவின்‌ 
வம்சத்தில்‌ மீதியிராதபடி இவர்களைப்‌: 
பட்சிப்பார்கள்‌; கர்த்தர்‌ இதைச்‌ 
சொன்னார்‌. 


ஒப 1:18. தென்தேசத்தார்‌ ஏசாவின்‌ 
மலையையும்‌, சமனான தேசத்தார்‌ 
பெலிஸ்தரின்‌ தேசத்தையும்‌ 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌; அவர்கள்‌ 
எப்பிராயிமின்‌ நாட்டையும்‌, 
சுமாரியாவின்‌ நாட்டையும்‌ 
சுதத்தரித்துக்கொள்வார்கள்‌; 

பென்யமீன்‌ மனுஷர்‌ கீலேயாத்தையும்‌ 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 


ஓய 1:20. 
கானானியருக்குள்னே. 
சிறைப்பட்டுப்போன இஸ்ரவேல்‌ 
புத்திரராகிய இந்தச்‌ சேனையும்‌, 
சேப்பாராத்தில்‌ சிறைப்பட்டுப்போன 
எருசலேம்‌ நகரத்தாரும்‌ தென்திசைப்‌ 
பட்டணங்களைச்‌. 
௬தந்தரித்துக்கொள்வார்கள்‌. 


சுர்பாத்மட்டும்‌ 


ஒப 1௮1. ஏசாவின்‌ பர்வதத்தை 
தியாயந்தீர்ப்பதற்காக  இரட்சகர்கள்‌ 
சீயோன்‌ பர்வதத்தில்‌ வந்தேறுவார்கன்‌; 
அப்பொ ராஜ்யம்‌ 
கர்த்தருடையதாய்‌ இருக்கும்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ 
ஜனத்தின்‌ இரட்சிப்பை 
வாக்குத்தத்தங்களினால்‌ உறுதிபண்ணுகிறார்‌. 
யோவேலும்‌, ஆமோசும்‌ இரட்சிப்பைப்பற்றி 
தீர்க்கதரிசனம்‌. சொன்ன துபோல, 
ஒபதியாவும்‌: இரட்சிப்பைப்பற்றி 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்‌. 
பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து, 
விடுவிக்கப்பட்டு, தங்கள்‌ தேசத்திற்கு 
திரும வரும்போது, இந்த 
தீர்க்கதரிசனத்தின்‌ ஒரு பகுதி நிறைவேறும்‌. 
இரட்சிப்பின்‌ தீர்க்கதரிசனம்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக பரிபூரணமாக 
நிறைவேறும்‌. 


தேசத்து 
யூதர்கள்‌ 


ஒபதியா - விளக்கவுரை 
OBADIAH - ELABORATE COMMENTARY 


உண்டு” 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


பானம்பண்ணினாலும்‌, அவர்களில்‌ அநேகர்‌ 
அழிந்துபோகாமல்‌, அழிவுக்கு: 
தப்பித்துக்கொள்வார்கள்‌. 


எங்கே இரட்சிப்பு இருக்கிறதோ அங்கே 
பரிசுத்தம்‌ இருக்கும்‌. “சீயோன்‌ பர்வதத்திலே 
தப்பியிருப்பார்‌ உண்டு, அவர்கள்‌ 
பரிசுத்தமாயிருப்பார்கள்‌” (ஒப 1:17) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. சீயோன்‌ புத்திரர்‌ 
பரிசுத்தமாயிருப்பதற்கு தங்களை 
ஆயத்தம்பண்ணுவார்கள்‌. இந்த இரட்சிப்பைப்‌ 
பெற்றுக்கொள்‌ வதற்கு அவர்கள்‌ 


தங்களைத்‌ தகுதிப்படுத்திக்கொள்வார்கள்‌. 
கர்த்தர்‌ எங்கெல்லாம்‌ தம்முடைய 


மகிமையைத்‌ திட்டமிடுகிறாரோ, 
அங்கெல்லாம்‌ அவர்‌ தம்முடைய கிருபையைக்‌ 
கொடுக்கிறார்‌ 


இரட்சிப்பும்‌ பரிசுத்தமாகுதலும்‌ விரிந்து 
பரவும்‌. இது இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
ஆளுகை செய்யும்‌. யாக்கோபின்‌ வம்சத்தார்‌ 
தங்களுடைய சுதந்தரங்களை 
சுதந்தரிந்துக்கொள்வார்கள்‌. அவர்களுடைய 
சுதந்திரங்களில்‌ சீயோன்‌ மலையும்‌ இடம்‌ 
பெற்றிருக்கிறது. கர்த்தருடைய ஜனம்‌. 
சீயோன்‌  பர்வதத்திலே. 
இரட்சிப்பையும்‌ 


தங்களுடைய 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 
அவர்கள்‌ பரிசுத்தமாயும்‌ இருப்பார்கள்‌. 


கர்த்தருடைய 
புறஜாதியார்‌ மத்தியிலே. 

கர்த்தருடைய 

பலுகிப்பெருகும்‌. 

புறஜாதியாருடைய 

சுதந்தரிக்கும்போது. 

அவர்களுடைய 
சுதந்தரித்துக்கொள்கிறார்கள்‌. 

தங்களை 

தங்களிடத்திலுள்ள 

கர்த்தருக்கு ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்கள்‌. 


யாக்கோபின்‌ வம்சத்தார்‌ தங்களுடைய 
சுதந்தரங்களை, எவ்வாறு 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌ என்பதையும்‌ 
கர்த்தர்‌ இங்கு தெளிவபடுத்துகிறார்‌. 
யாக்கோபின்‌ வம்சத்தார்‌ 
அக்கினியாயிருப்பார்கள்‌. யோசேப்பு 
வம்சத்தார்‌ அக்கினி 
ஜுவாலையாயிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ பட்சிக்கிற 
அக்கினியாயிருக்கிறார்‌. ஏசா வம்சத்தாரோ 
வைக்கோல்‌ துரும்பாயிருப்பார்கள்‌ (ஒப 1:18). 


இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌. 
யாக்கோபின்‌ தாக்கும்‌ யோசேப்பின்‌ 
வம்சத்தாருக்கும்‌. பிரசங்கிக்கப்படும்‌. 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ அவர்களுடைய 
இருதயங்களை உருக்கும்‌ அக்கினியாயும்‌, 
அக்கினி ஜுவாலையாயும்‌ இருக்கும்‌. 
'அவர்களிடத்திலள்ள களிம்பையெல்லாம்‌. 
உருக்கி சுத்திகரிக்கும்‌. யாக்கோபின்‌ 
வம்சத்தாரும்‌, யோசேப்பின்‌ வம்சத்தாரும்‌. 
ஆலியானவருடைய  நியாயத்தீர்ப்பினாலும்‌, 
ஆவியானவர்‌. அக்கினி ஜுவாலையாக 
பற்றியெரிவதினாலும்‌ சுத்திகரிக்கப்படுவார்கள்‌ 


தம்முடைய 
பரப்பள வாமிலே தம்முடைய 
போட்டிருக்கிறார்‌ 
வார்த்தைகள்‌ 
அக்கினியைப்போல இருக்கிறது. ஜனங்களோ 
மரங்களைப்போல இருக்கிறார்கள்‌. அக்கினி 
மரங்களைப்‌ பட்சிப்பதுபோல, கர்த்தருடைய 
வசனம்‌ மனுஷருடைய இருதயங்களையும்‌, 
ஆத்துமாக்களையும்‌ பட்சிக்கும்‌. 
ஆகையால்‌ சேனைகளின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌: 
நீங்கள்‌ இந்த வார்த்தையைச்‌ 
சொன்னபடியினால்‌, இதோ, நான்‌ உன்‌ 
வாயிலிட்ட என்‌ வார்த்தைகளை அக்கினியும்‌, 
இந்த ஜனத்தை விறகும்‌ ஆக்குவேன்‌, அது 
அவர்களைப்‌ பட்சிக்கும்‌” (எரே 5:14) 


பொன்னை அக்கினியில்‌ 
உருக்கும்போது பொன்‌ புடமிடப்படும்‌. அது 
சுத்தப்பொன்னாக மாறும்‌. அக்கினியினால்‌ 
புடமிடப்படாத மீதமான பகுதி களிம்பாக 
புகைந்துபோகும்‌. அக்கினி களிம்பை 
பட்சிக்கும்‌. 


ஒபதியா - விளக்கவுரை 
OBADIAH - ELABORATE COMMENTARY 


இஸ்ரவேல்‌ 
சிறைப்பட்டுப்போன வர்களாயிருக்கி 
அவர்கள்‌ தங்கள்‌ சொந்த 
மறுபடியும்‌ குதந்தரிப்பார்கள்‌. 
புத்திரருடைய தேசத்தின்‌ 
விஸ்தாரம்பண்ணப்படும்‌. 
ஜாதியாரில்‌ அநேகர்‌ 
தங்கள்‌ மார்க்கமாக ஏற்றுக்கொள்வார்கள்‌. 
யூதமார்க்கத்தமைந்த புறஜாதியார்‌ யூதரோடு 
ஐக்கியமாயிருப்பார்கள்‌. 
யூதர்களோடு சேர்ந்து 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 


வடக்கு இஸ்ரவேல்‌ தேசம்‌, தெற்கு 
,தாதேசத்தோடு இணையும்‌. வடக்கு 
தெற்கு என்று இரண்டு தேசங்களாகப்‌ 
பிரிந்திருந்த இஸ்ரவேல்‌ தேசம்‌, மறுபடியும்‌ 
சமஸ்த இஸ்ரவேல்‌ தேசமாகும்‌. இவர்களுக்கு 
ஒரே விதமான ஆராதனை முறைமைகள்‌ 
இருக்கும்‌. இவர்களுடைய ராஜ்யம்‌ ஒரே 
ராஜ்யமாய்‌ ஆளுகை செய்யப்படும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ யூதாவின்‌ புத்திரரும்‌ 
சகோதரராகவும்‌ சிநேகிதராகவும்‌ 
இருப்பார்கள்‌. இவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
ஐக்கியமாயிருப்பார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ யூதாபுத்திரரும்‌ 
கானானியரை  சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 
சர்பாத்மட்டும்‌ கானானியருக்குள்ளே 
சிறைப்பட்டுப்போன இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
சேப்பாராத்தில்‌ 
எருசலேம்‌ நகரத்தாரும்‌ 
பட்டணங்களைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌ (ஒப 1:20). 
சர்பாத்‌ நகரம்‌ 
நகரத்தார்‌ 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 
சேப்பாராத்‌ வரையிலுமுள்ள 
பட்டணங்களையெல்லாம்‌  சுதந்தரிப்பார்கள்‌. 
யூதர்களின்‌ எல்லைகள்‌ எல்லா திசைகளிலும்‌ 
விஸ்தரிக்கப்படும்‌. 
தென்தேசத்தார்‌ ஏசாவின்‌ மலையையும்‌, 
சமனான தேசத்தார்‌ டெலிஸ்தரின்‌ 
தேசத்தையும்‌ சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌:: 
அவர்கள்‌ எப்பிராமீமின்‌ நாட்டையும்‌, 
சமாரியாவின்‌ ட்டையும்‌ 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌;: 
மனுஷர்‌. 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌ (ஒப 1:19). 


சீதோனிலுள்ளது. 
வ்கி 


எல்லைகள்‌ 
என்பதற்கும்‌, 
பட்டணங்களை 
என்பதற்கும்‌ 
ஆவிக்குரிய விளக்கம்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ 
சபை 


இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
விஸ்தாரமாக்கப்படும்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌, 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
ஸ்தாபிக்கப்படுவதை இந்த வசனம்‌ 
விளக்குகிறது. கிறிஸ்துவின்‌ சபையார்‌ 
சுவிசேஷ இஸ்ரவேலாயிருக்கிறார்கள்‌. சபை 
வளரும்போது, இங்கு சொல்லப்பட்டிருக்கிற 
தீர்க்கதரிசனமும்‌ நிறைவேறும்‌. 


இந்தப்‌ பூமியில்‌ இரட்சகரின்‌ ராஜ்யம்‌ 
ஸ்தாபிக்கப்படும்‌. மூலமாக 
கர்த்தருடைய  ஜனத்திற்கு ஆறுதலும்‌, 
அவருடைய சத்துருக்களுக்கு வெட்கமும்‌ 
உண்டாகும்‌. 


“ஏசாவின்‌ பர்வதத்தை 
நீயாமந்தர்பபதற்காக இரப்சகர்கள்‌ சீயோன்‌ 
வந்தேறுவார்கள்‌; அப்பொழுது 
ணம்‌ நவன இருகப்‌ 11 
1:21) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ராஜ்யம்‌ கிறிஸ்துவின்‌ 
சீயோன்‌ பர்வதம்‌ 
இரட்சகர்கள்‌ சீயோன்‌ 
வந்து ஏறுவார்கள்‌. 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்கிறவர்கள்‌ இந்த 
வசனத்தில்‌. “இரட்சகர்கள்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
தங்களையும்‌ த்த கம்‌ 
தங்கள்‌ மூலமாக சுவிசேஷ 
ன்‌ திறவ்கையம்‌! இட்ரிந்துக்கொல்ள 
வேண்டும்‌. சுவிசேஷத்தைப்‌, 
பிரசங்கிக்கிறவர்கள்‌ கிறிஸ்துவுக்கு உடன்‌. 
வேலையாட்களாயிருக்கிறார்கள்‌. 


ஏசாவின்‌ பர்வதம்‌ நியாயந்தீர்க்கப்படும்‌ 


கர்த்தருடைய 
ராஜ்யமாயிருக்கும்‌. 


நியாயந்தீர்ப்பார்கள்‌. அவர்களுடைய வாயில்‌ 
சுவிசேஷ வார்த்தை இருக்கிறது. சுவிசேஷம்‌ 
பாவங்களை உணர்த்துகிறது. பாவிகளைக்‌ 
கண்டிக்கிறது. தேவனுடைய பராமரிப்பில்‌, 
அவருடைய தெய்வீக ஆதினத்தில்‌, 
அவருடைய வேதவாக்கியங்களெல்லாம்‌. 
நிறைவேறும்‌. 


BALWETHER 
பிய 


கர்த்தருடைய சபைக்கு உபத்திரவங்கள்‌ 
வரும்போது, கர்த்தர்‌ தம்முடைய சபைக்கு 
சிநேகிதர்களை எழுப்புகிறார்‌. அவர்கள்‌ 
சீயோன்‌ பர்வதத்தை இரட்சிப்பதற்காக, 
அந்தப்‌ பர்வதத்தில்‌ வந்து ஏறுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌. சபையின்‌ சத்துருக்களை கீழே 
விழத்தள்ளுவார்‌. அப்போது ஏசாவின்‌ பர்வதம்‌ 


பர்வதத்தை. ஒயாயந்திக்கிறா்‌ 


ஒபதியா - விளக்கவுரை 
OBADIAH - ELABORATE COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சீயோன்‌ 


“இரட்சகர்கள்‌ 
வந்தேறுவார்கள்‌' ( 


பர்வதத்தில்‌ 
இரட்சகர்கள்‌ 
மேரியாவையும்‌, 
பரிசுத்தவான்‌களையும்‌, 
தூதர்களையும்‌ குறிக்கிறது. 
அர்மெக்தோன்‌ யுத்தத்தில்‌ இவர்கள்‌ 
எல்லோரும்‌ பரலோகத்தின்‌ சேனையோடு 
சேர்ந்திருப்பார்கள்‌. 
"ராஜ்யம்‌. 
ப 121. 
வீட்டார்மீதும்‌, 
தம்முடைய 
ஸ்தாபிப்பார்‌. 


இருக்கும்‌" 
யாக்கோபின்‌ 
தேசத்நார்மீதும்‌ 
நித்தியமாக 


கர்த்தருடையதாய்‌ 

கிறிஸ்து 
எல்லா 

ராஜ்யத்தை 


